﻿267.இறைநம்பிக்கை கொண்டோரே! நீங்கள் சம்பாதித்த நல்ல பொருட்களிலிருந்தும் பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தியவற்றிலிருந்தும் (நல்வழியில்) செலவிடுங்கள்.அவற்றில் மட்டமான பொருளைச் செலவு செய்ய எண்ணாதீர்கள்.(ஏனெனில், உங்களுக்கு யாரேனும் அதைக் கொடுத்தால்) அதை (வெறுப்புடன்) கண்ணை மூடிக்கொண்டே தவிர நீங்கள் ஏற்கமாட்டீர்கள்.அல்லாஹ்  தேவையற்றவன்; புகழுக்குரியவன் என்பதை அறிந்துகொள்ளுங்கள்.
268.ஷைத்தான் உங்களுக்கு வறுமையைப் பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி, தீமைகள் புரியுமாறு உங்களை ஏவுகிறான்.(ஆனால்) அல்லாஹ் வோ, தனது மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கின்றான்.அல்லாஹ்  தாராளமானவனும் அறிவோனும் ஆவான்.
269.அல்லாஹ் , தான் நாடுகின்றவர்களுக்கு ஞானத்தை வழங்குகிறான்.ஞானம் வழங்கப்பெற்றவர் ஏராளமான நன்மை வழங்கப்பெற்றவர் ஆவார்.அறிவுடையோரைத் தவிர (மற்ற எவரும் இதைச்) சிந்திப்பதில்லை.
---------------------------------------------
நல்வழியில் செலவிடுமாறு -அதாவது தர்மம் செய்யுமாறு- இறைநம்பிக்கையார்களுக்கு இங்கு அல்லாஹ்  கட்டளையிடுகின்றான்.
அவர்கள் சம்பாதித்த செல்வங்களில் தூய்மையானவற்றிலிருந்து அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும்.அவர்களுக்கு அல்லாஹ்  எளிதாக்கிக்கொடுத்துள்ள வியாபாரத்தின் மூலம் அவர்கள் சம்பாதித்ததை இது குறிக்கும்.பொன் மற்றும் வெள்ளியை இது குறிக்கிறது என்று சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்.
அவ்வாறே நிலத்திலிருந்து அல்லாஹ்  விளைவிக்கின்ற பயிர்கள் மற்றும் கனிகளிலிருந்தும் தர்மம் செய்ய வேண்டும்.

நல்ல பொருளையே செலவிடுங்கள் 
--------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: சிறந்த, உயர்தரமான பொருளிலிருந்து தர்மம் செய்யும்படி அல்லாஹ்  இங்கு கட்டளையிடுகின்றான்; கெட்ட, மோசமான, தரம் குறைந்த பொருளைத் தர்மம் செய்யக்கூடாதெனத் தடை செய்கின்றான்.அல்லாஹ்  தூய்மையானவன்.தூய்மையானதையே அவன் ஏற்பான்.
மட்டமான பொருளைச் செலவு செய்ய எண்ணாதீர்கள்.உங்களுக்கு யாரேனும் மட்டமான பொருளைக் கொடுத்தால் (வெறுப்புடன்) கண்ணை மூடிக்கொண்டே தவிர அதை நீங்கள் ஏற்கமாட்டீர்கள்.அல்லாஹ் வோ உங்களைவிட தன்னிறைவானவன்.ஆகவே, அல்லாஹ் வுக்காக நீங்கள் வழங்கும் தர்மப் பொருள், நீங்கள் வெறுக்கும் (மட்டமான) பொருளாக இருந்துவிட வேண்டாம்.
"நேர்வழியில் சம்பாதித்த பொருளை விட்டுவிட்டு, தவறான வழியில் சம்பாதித்த பொருளிலிருந்து தர்மம் செய்ய எண்ணாதீர்கள்" என்று இதற்குச் சிலர் பொருள் கூறியுள்ளனர்.இருப்பினும், முதலாவது பொருளே சரியானதாகும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்  உங்களுக்கு வாழ்வாதாரத்தைப் பங்கிட்டுக் கொடுத்திருப்பதைப் போன்றே, பண்புகளையும் உங்களிடையே பங்கிட்டுள்ளான்.தனக்கு விருப்பமானவர்களுக்கும் விருப்பமில்லாதவர்களுக்கும் இந்த உலக (இன்ப)த்தை அல்லாஹ்  வழங்குகிறான்.
ஆனால், தனக்கு விருப்பமானவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ்  மார்க்கத்தை ஏற்கும் வாய்ப்பை வழங்குகிறான்.எனவே, அவன் யாருக்கு மார்க்கத்தை வழங்கிவிட்டானோ அவரை அவன் நேசித்துவிட்டான் என்று பொருள்.
என் உயிர் எவன் கையிலுள்ளதோ அவன் மீதாணையாக! உள்ளத்தாலும் நாவாலும் (இறைவனுக்குக்) கட்டுப்படாத வரை எவரும் (உண்மையான) முஸ்லிமாக முடியாது.ஒருவருடைய அண்டைவீட்டார் அவருடைய தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு பெறாத வரை எவரும் உண்மையான இறைநம்பிக்கையாளராக முடியாது.
அப்போது நபித்தோழர்கள், "அல்லாஹ் வின் தூதரே! அவர் தரும் தொல்லைகள் எவை?" என்று கேட்டனர்.அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "அவர் செய்யும் நம்பிக்கைத் துரோகமும் அநீதியும்தான்" என்று கூறினார்கள்.
ஒருவர் தவறான வழியில் சம்பாதித்த பொருளை செலவு செய்தால் அவருக்கு எந்த வளமும் ஏற்படாது.அதிலிருந்து அவர் செய்யும் தர்மம் ஏற்கப்படாது.அவர் தமக்குப் பின்னால் விட்டுச்செல்லும் அந்தப் பொருள், நரகத்திற்கு இட்டுச்செல்லும் சாதனமாகவே அமையும்.தீமையைத் தீமையால் அல்லாஹ்  அழிப்பதில்லை; தீமையை நன்மையாலேயே அவன் அழிக்கின்றான்.அசுத்தம் அசுத்தத்தைப் போக்காது.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இந்த வசனம் (267), அன்சாரிகள் (மதீனா முஸ்லிம்கள்) தொடர்பாக அருளப்பெற்றது என்று பராஉ பின் ஆஸிப் (ரலி) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
பேரீச்ச மரத்திலிருந்து பேரீச்சம் கனிகள் பறிக்கும் நாட்களில் அன்சாரிகள் தம் தோட்டங்களிலிருந்து செங்காய்க் குலைகளைப் பறித்துக்கொண்டுவந்து, மஸ்ஜிதுந் நபவீ பள்ளிவாசலின் இரண்டு தூண்களுக்கிடையே கயிற்றில் கட்டித் தொங்கவிடுவார்கள்.ஏழை முஹாஜிர்கள் (மக்கா முஸ்லிம்கள்) அதை எடுத்து உண்பார்கள்.
ஒரு தடவை ஓர் அன்சாரித் தோழர் அந்த செங்காய்க் குலைகளுக்கிடையே மட்டமான காய்ந்த பேரீச்சம் குலையைத் தொங்கவிட முற்பட்டார்.அது அனுமதிக்கப்பட்டதுதான் என அவர் எண்ணிக்கொண்டார்.அவர் தொடர்பாகவே இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
பராஉ (ரலி) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனம் (அன்சாரிகளான) எங்கள் தொடர்பாகவே அருளப்பெற்றது.எங்களுக்குப் பேரீச்ச மரங்கள் இருந்தன.நாங்கள் விளைச்சலுக்கேற்ப அதிகமாகவோ குறைவாகவோ பேரீச்சங் குலைகளைப் பள்ளிவாசலுக்குக் கொண்டுவந்து தொங்கவிடுவோம்.
உணவில்லாத திண்ணைத் தோழர்கள் பசிக்கும் நேரத்தில் அந்தக் குலையைக் கம்பால் அடித்து அதிலிருந்து கீழே விழும் செங்காய்களையும் கனிகளையும் உண்பார்கள்.ஆனால், நன்மையில் ஆர்வமில்லாத சிலர் மட்டமான காய்ந்த பேரீச்சங் குலையைத் தொங்கவிட்டனர்.அப்போதுதான் இந்த வசனம் இறங்கியது.

"கண்ணை மூடிக்கொண்டுதானே நீங்கள் பெறுவீர்கள்" 
---------------------------------------
அதாவது நீங்கள் கொடுத்த மோசமான பொருளைப் போன்று உங்களுக்குக் கொடுக்கப்பட்டால், தயக்கத்தோடு கண்ணை மூடிக்கொண்டே தவிர அதை ஏற்றுக்கொள்ளமாட்டீர்கள்.இந்த வசனம் அருளப்பெற்ற பின்னர் எங்களிடம் இருக்கும் நல்ல பேரீச்சங் குலையை மட்டுமே (பள்ளிவாசலுக்குக்) கொண்டுசெல்வோம்.
அப்துல்லாஹ்  பின் முஃகஃப்பல் (ரலி) அவர்கள் இந்த வசனம் குறித்துக் கூறியதாவது: ஓர் உண்மை முஸ்லிமின் வருமானம் அசுத்தமானதாக இராது.அத்தோடு அவர், மட்டமான பொருளையோ, செல்லாத பணத்தையோ, பயனற்ற பொருளையோ தர்மம் செய்யவுமாட்டார்.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: (ஒரு முறை) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் உடும்பு இறைச்சி கொண்டுவரப்பட்டது.ஆனால், நபி (ஸல்) அவர்கள் அதைச் சாப்பிடவில்லை.அதைச் சாப்பிடுவதைத் தடுக்கவுமில்லை.
அப்போது நான், "அல்லாஹ் வின் தூதரே! அதை ஏழைகளுக்கு உண்ணக் கொடுக்கலாமா?" எனக் கேட்டேன்.அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "நீங்கள் உண்ணாததை அவர்களுக்குக் கொடுக்காதீர்கள்" என்று கூறினார்கள்.
பராஉ (ரலி) அவர்கள் இந்த வசனம் குறித்துக் கூறியதாவது: ஒருவர் மற்றவருக்குக் கொடுக்க வேண்டிய பொருளைத் திருப்பிச் செலுத்தும்போது, மட்டமான பொருளைக் கொடுத்தால் தமக்குச் சேர வேண்டிய பொருளில் குறை ஏற்படுத்திவிட்டார் என்று கருதாமல் அதை அவர் ஏற்பதில்லை.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் இந்த வசனத்திற்குப் பின்வருமாறு விளக்கமளித்துள்ளார்கள்: ஒருவர் உங்களுக்குத் தர வேண்டிய பொருளைத் திருப்பிச் செலுத்தும்போது தரம் குறைந்த பொருளை உங்களிடம் தந்தால், அது சரியான கணக்கின்படி தரப்பட்டதுதான் எனக் கருதி நீங்கள் அதைப் பெறுவதில்லை;
மாறாக, அது குறைபாடான பொருள் என்று கருதியே அதை ஏற்றுக்கொள்வீர்கள்.அப்படியிருக்க, உங்களுக்கு விருப்பமில்லாத பொருளை அல்லாஹ் விற்காகத் தர்மம் செய்ய எவ்வாறு நீங்கள் விரும்புகிறீர்கள்? நீங்கள் அல்லாஹ் வின் உரிமையை நல்ல உயர்ந்த பொருள்களிலிருந்து நிறைவேற்ற வேண்டாமா?
அடுத்து "அல்லாஹ்  தேவையற்றவன்; புகழுக்குரியவன் என்பதை அறிந்துகொள்ளுங்கள்" என்று இவ்வசனம் கூறுகிறது.
அதாவது ஏழையைப் பணக்காரருக்கு நிகராகக் கொண்டுவர வேண்டும் என்பதற்காக நல்ல பொருளைத் தர்மம் செய்ய வேண்டும் என அல்லாஹ்  உங்களுக்குக் கட்டளையிட்டுள்ளான்.அவனுக்கு எந்தப் பொருளும் தேவையில்லை; அவன் தேவையற்றவன்.
மற்றொரு வசனம் கூறுகிறது: அவற்றின் மாமிசங்கயோ இரத்தங்கயோ அல்லாஹ் வை அடைவதில்லை.ஆனால், உங்களிடமுள்ள இறையச்சமே அவனைச் சென்றடையும் (22:37).
அல்லாஹ்  எந்தப் படைப்பிடமும் தேவையுள்ளவன் அல்லன்.அவனுடைய அனைத்துப் படைப்புகளும் அவனிடமே தேவையாக உள்ளன.அவன் விசாலமான அருள் உள்ளவன்; அவனிடம் உள்ள செல்வங்கள் தீர்ந்துபோகா.எனவே, நல்ல வருமானத்தில் கிடைத்த பொருளைத் தர்மம் செய்பவர், அல்லாஹ்  தேவையற்றவன்; தாராளமாகக் கொடுப்பவன்; உதவியளிப்பவன்; கொடை வள்ளல் என்பதை அறிந்துகொள்ளட்டும்.
இல்லாதவனும் அல்லாத, அநீதியிழைப்பவனும் அல்லாத அல்லாஹ் விற்குக் கடன் வழங்குவோர், அதற்கான பிரதிபலனை அடைவார்; ஒன்றுக்குப் பல மடங்காகப் பெறுவார்.
அவன் புகழுக்குரியவன்.அதாவது தனது சொல், செயல், சட்டம், விதி ஆகிய அனைத்திலும் (அவன் நுண்ணறிவாளனாகச் செயல்படுவதால்) அவன் புகழப்படுகிறான்.அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை.

ஷைத்தானின் அச்சுறுத்தல் 
----------------------------
அடுத்த வசனத்தில் (268) அல்லாஹ்  கூறுகின்றான்: ஷைத்தான் உங்களுக்கு வறுமையைப் பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி, தீமைகள் புரியுமாறு உங்களை ஏவுகிறான்.அல்லாஹ் வோ மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கின்றான்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: மனிதனுக்கு ஷைத்தானின் தீண்டல் ஒன்றும், வானவரின் தீண்டல் ஒன்றும் உண்டு.
ஷைத்தானின் தீண்டல் என்பது, தீங்கு நேரும் என அச்சுறுத்துவதும், உண்மையை மறுக்கச் செய்வதும் ஆகும்.வானவரின் தீண்டல் என்பது, நன்மை ஏற்படும் என நம்பிக்கையூட்டுவதும், உண்மையை ஏற்கச் செய்வதும் ஆகும்.
ஆகவே, வானவரின் தீண்டலை உணரும்போது, அது அல்லாஹ் விடமிருந்து ஏற்பட்டதென அறிந்து அவனைப் புகழ வேண்டும்.ஷைத்தானின் தீண்டலை உணர்கின்ற ஒருவர், ஷைத்தானிடமிருந்து காக்குமாறு (அல்லாஹ் விடம்) கோர வேண்டும்.-இவ்வாறு கூறிவிட்டு, இந்த வசனத்தை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் ஓதினார்கள்.
ஷைத்தான் உங்களுக்கு வறுமையைப் பற்றிய அச்சத்தை ஏற்படுத்துவான்.அதாவது இறையின் திருப்தியைப் பெறும் வழியில் செலவு செய்யவிடாமல் தடுத்து உங்கள் கரங்களிலேயே செல்வத்தை இறுக்கிப் பிடித்துக்கொள்ளும்படி ஷைத்தான் தூண்டுவான்.அத்துடன் படைத்தவனுக்கு மாறுசெய்து, பாவங்களையும் குற்றங்களையும் புரியுமாறு உங்களை அவன் ஏவுவான்.
ஆனால், அல்லாஹ் வோ, தீமை புரியும்படி ஷைத்தான் ஏவுவதற்கு நேர்மாறாகப் பாவமன்னிப்பையும், வறுமையைக் காட்டி ஷைத்தான் உங்களை மிரட்டுவதற்கு நேர்மாறாக அருள்வளத்தையும் வாக்களிக்கின்றான்.அல்லாஹ்  தாராளமானவனும் அறிந்தவனும் ஆவான்.

ஞானம் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை 
-------------------------------------
அடுத்த வசனத்தில் (269), "அல்லாஹ் , தான் நாடுகின்றவர்களுக்கு ஞானத்தை வழங்குகிறான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.இங்கு "ஞானம்" என்பதைச் சுட்ட "ஹிக்மத்" எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது.இதற்குப் பல்வேறு பொருள்கள் கூறப்பட்டுள்ளன.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "ஹிக்மத்" என்பது இறைமறை குர்ஆனைப் பற்றிய அறிவைக் குறிக்கும்.குர்ஆனில் புதிய சட்டத்தைக் கூறும் வசனம் (நாசிக்), பழைய சட்டத்தைப் பேசும் வசனம் (மன்சூக்), பொருள் தெளிவான வசனம் (முஹ் கம்), பல பொருள்களுக்கு இடமளிக்கும் வசனம் (முத்தஷாபிஹ் ), முதலில் அருளப்பெற்ற வசனம், பின்னால் அருளப்பெற்ற வசனம், அனுமதிக்கப்பெற்ற செயல்களை (ஹலால்) குறிப்பிடும் வசனம், தடை செய்யப்பட்ட செயல்களை (ஹராம்) குறிப்பிடும் வசனம், உவமைகள் கூறும் வசனம் என எல்லா வசனங்களைப் பற்றிய அறிவே "ஹிக்மத்" ஆகும்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இது நபித்துவத்தைக் குறிக்காது; மாறாக, குர்ஆன், மார்க்க விளக்கம், கல்வியறிவு ஆகியவற்றைக் குறிக்கும்.அபுல்ஆலியா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இது இறையச்சதைக் குறிக்கும்.இறையச்சம்தான் ஒவ்வொரு ஞானத்திற்கும் தலையானது.நபி (ஸல்) அவர்கள், "ஞானத்தின் தலை இறையச்சமாகும்" என்று கூறினார்கள்.
"ஹிக்மத்" என்பது நபிவழியை (சுன்னத்) குறிக்கும் என அபூமாலிக் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.இது அறிவைக் குறிக்கும் என்று ஸைத் பின் அஸ்லம் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.மாலிக் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: "ஹிக்மத்" என்பது இறைமார்க்கம் தொடர்பான விளக்கத்தைக் குறிக்கும் என்றே எனது உள்ளத்தில் தோன்றுகிறது.மேலும், இது உள்ளங்களில் நுழைந்துவிட்ட அல்லாஹ் வின் அன்பும் அருளுமாகும்.
இந்த மார்க்க அறிவை, தான் நாடியோருக்கு மட்டுமே அல்லாஹ்  வழங்குகிறான்.உதாரணமாக ஒருவர் உலக விஷயங்களில் சிறந்த அறிவாளியாக இருப்பார்.மற்றொருவர் உலக விஷயங்களில் குறைந்த அறிவுள்ளவராக இருந்தாலும் மார்க்க விஷயத்தில் சிறந்த அறிவாளியாக, தெளிவான பார்வையுள்ளவராக இருப்பதைக் காணலாம்.
ஆக, ஒருவருக்கு அல்லாஹ்  மார்க்க அறிவைக் கொடுக்கிறான்.மற்றொருவருக்கு அதைக் கொடுப்பதில்லை.இதிலிருந்து, அல்லாஹ்  (பொது அறிவைப் பலருக்கு வழங்கினாலும்) தான் நாடியவர்களுக்கு மட்டுமே மார்க்க அறிவை வழங்குகிறான் என அறியலாம்.
சுத்தீ (ரஹ் ) அவர்கள், ஹிக்மத் என்பது நபித்துவத்தைக் குறிக்கும் என்கிறார்கள்.ஆயினும், இதில் சரியான கருத்து யாதெனில், ஹிக்மத் என்பது நபித்துவத்தை மட்டும் குறிப்பதன்று; இது பரந்த பொருளைக் கொண்டதாகும்.நபித்துவம் என்பது ஹிக்மத்தின் உயர் நிலையாகும்.நபித்துவத்துடன் புதிய சட்டம் வழங்கப்படுதலே "ரிசாலத்" ஆகும்.
எனவே, ரிசாலத் என்பதும் ஹிக்மத்தில் அடங்கும்.இதன்படி நபித்துவமும் ரிசாலத்தும் வழங்கப்பெற்ற இறைத்தூதர்களே ஞானம் வழங்கப்பெற்றவர்கள் என்றாலும், இந்த இறைத்தூதர்களைப் பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்களுக்கும் இந்தச் சிறப்பில் பங்குண்டு.
ஒரு நபிமொழியில் காணப்படுகிறது: குர்ஆனை மனனமிட்டவரின் இரு தோள்களுக்கிடையே நபித்துவம் வைக்கப்பட்டுள்ளதைப் போன்று உள்ளது.எனினும், அவருக்கு வேத அறிவிப்பு வருவதில்லை.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இரண்டு விஷயங்களில் தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக் கூடாது.அவை: அல்லாஹ்  ஒருவருக்குச் செல்வத்தை வழங்கினான்.அவர் அதைச் சத்தியப் பாதையில் செலவு செய்தார்.அல்லாஹ்  ஒருவருக்கு ஞானத்தைக் கொடுத்தான்.அவர் அதன்படி தீர்ப்பு வழங்கினார்.மேலும், அதை(ப் பிறருக்கு)க் கற்றுக்கொடுத்தார்.
 "அறிவுடையோரைத் தவிர (மற்ற எவரும் இதைச்) சிந்திப்பதில்லை".அதாவது அறிவு உள்ளவர்கள் தவிர -நிதானமாகக் கேட்டுச் சிந்திப்பவர்கள் தவிர- மற்றவர்கள் அறிவுரையாலும் நினைவூட்டலாலும் பயன் பெறமாட்டார்கள்.
